En Nesar Ennudayavar Church 

No. |, Periyar Street, Nehru Nagar, 

Check Post, Velachery, Chennai-42. 
Kingsly/Paull-19841661002 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ சொன்ன 
ஏழு வார்த்தைகள்‌ 


1. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்‌. (லூக்கா 23 :34) 


2.இன்றைக்கு நீ என்னுடனே கூடப்‌ பரத்சிலிருப்பாய்‌ என்று 
மெய்யாகவே உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. (லூக்கா 23 :43) 


3. தம்முடைய தாயை நோக்கி: ஸ்திரீயே, அதோ, உன்‌ மகன்‌ 
என்றார்‌. பின்‌ அந்தச்‌ சீஷனை நோக்கி: அதோ, உன்‌ தாய்‌ என்றார்‌. 
(யோவான்‌ 19:26,27) 


4. என்‌ தேவனே! என்‌ தேவனே! ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌ என்று 
அர்த்தமாம்‌. (மத்தேயு 27:46, மாற்கு 15:34, சங்கீதம்‌ 22:1) 


5. தாகமாயிருக்கிறேன்‌ என்றார்‌. (யோவான்‌ 19:28) 


6. எல்லாம்‌ முடிந்தது. (யோவான்‌ 19:30) 


7. பிதாவே, உம்முடைய கைகளில்‌ 
என்‌ ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌. (லூக்கா 23:46) 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





onan pW 


# 


INDEX 


. நீர்‌ அழகுள்ளவர்‌ என்‌ இயேசுவே 
- இயேசுவே தேவன்‌ என்‌ அன்பரே 
- நான்‌ இரத்தத்தில்‌ மறைந்துள்ளேன்‌ 


இரத்தத்தால்‌ ஜெயம்‌ இரத்தத்தால்‌ 
என்‌ ஜிவனும்‌ நீர்தானே 

நான்‌ பாவிதான்‌ ஆனாலும்‌ 
தடுமாறும்‌ கால்களை கண்டேன்‌ 


. கல்வாரி மாமலை ஓரம்‌ 


சர்வ அங்க தகனபலி 


. ஜீவனுள்ள தேவனே வாரும்‌ 

. சிலுவையின்‌ நிழலில்‌ அனுதினம்‌ 

. இரத்தக்‌ கோட்டைக்குள்ளே 

. கல்வாரி அன்பை எண்ணிடும்‌ வேளை 
. நேசரே உம்‌ திருப்பாதம்‌ அமர்ந்தேன்‌ 
. பாடுவேன்‌ மகிழ்வேன்‌ கொண்டுவேன்‌ 
. கல்வாரி அன்பை எண்ணிடும்‌ வேளை 
. இயேசு எனக்கு ஜீவன்‌ தந்தாரே 

. அழகானவர்‌ அருமையானவர்‌ 

- இரத்தம்‌ ஜெயம்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 

. கல்வாரியின்‌ கருணையிதே 

. அன்பே கல்வாரி அன்பே 

. மாறிடா எம்மா நேசரே 

. என்‌ அன்பே என்‌ அன்பே 

. பலிபீடத்தில்‌ என்னை பரனே 

. மனதுருகும்‌ தெய்வமே இயேசையா 

. இயேசுவின்‌ பின்னால்‌ நான்‌ செல்வேன்‌ 
. பிசாசானவன்‌ தோற்று போனவன்‌ 

. போதுமானவரே புதுமையானவரே 

. உள்ளமெல்லாம்‌ உருகுதையோ 

. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன்‌ 

. இயேசுவே என்‌ தெய்வமே 

. கல்வாரி சிநேகம்‌ கரைத்திடும்‌ என்னை 
. என்‌ நேசர்‌ நீர்தானையா 

. இயேசு இயேசு இயேசு இராஜாவே 

. அன்பே என்‌ இயேசுவே ஆருயிரே 

. ஓப்புக்‌ கொடுத்தீர்‌ ஐயா 

. அப்பா உம்‌ பாதம்‌ அமர்ந்துவிட்டேன்‌ 
. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்‌ 

. தேவா ஏன்‌ நீர்‌ என்னை? 

. என்னை நேசிக்கின்றாயா? 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 





1. நர்‌ ள்ளவர்‌ என்‌ 


நீர்‌ அழகுள்ளவர்‌ என்‌ இயேசுவே 
நீர்‌ சிறந்தவர்‌ 

சர்வ வல்லவர்‌ நீர்‌ நல்லவர்‌ 

நீர்‌ என்னை மன்னித்தீர்‌ 

இரத்தம்‌ சிந்தி 

ஜீவன்‌ தந்தீர்‌ 

என்னை இரட்சித்தீர்‌ 


You’re magnificent 

Lord Jesus 

You are wonderful 

You are Glorious 

You are Excellent 

And you love me 

You have forgiven me 

Shed all your Blood 

Gave up your life to save me 


ENE CHURCH 
ர்‌ 


யேசுவே 


Pas. Kingsly Paul: +91 9841661002 





2. இயேசுவே தேவன்‌ என்‌ அன்பரே 


இயேசுவே தேவன்‌ என்‌ அன்பரே 
இயேசுவே பெலன்‌ என்‌ வாஞ்சை என்றுமே 
என்‌ மணவாளன்‌ என்‌ நேசமானவர்‌ 
ஆத்தும நேசர்‌, லீலி புஷ்பமே, 

மதுரமே எந்தன்‌ இயேசுவே 

உம்‌ அன்பினால்‌ மகிழ்ந்திடுவேன்‌ 
சரோனின்‌ ரோஜா நீரே 

என்‌ இயேசுவே! என்‌ ஜோதியே! அன்பரே! 


ABOVE ALL POWERS 

ABOVE ALL KINGS 

ABOVE ALL NATURE 

AND ALL CREATED THINGS 
ABOVE ALL WISDOM 

AND ALL THE WAYS OF MAN 
YOU WERE HERE 

BEFORE THE WORLD BEGAN 


ABOVE ALL KINGDOMS 

ABOVE ALL THRONE 

ABOVE ALL WONDERS 

THE WORLD HAS EVER KNOWN 

ABOVE ALL WEALTH 

AND TREASURES OF THE EARTH 

THERE’S NO WAY TO MEASURE WHAT’S YOUR WORTH 


CRUCIFIED LAID BEHIND THE STONE 

YOU LIVED TO DIE REJECTED AND ALONE 
LIKE A ROSE TRAMPLED ON THE GROUND 
YOU TOOK THE FALL AND THOUGHT OF ME 
ABOVE ALL.... 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





3. நான்‌ தத்தில்‌ மறைந்துள்ளேன்‌ 


நான்‌ இரத்தத்தில்‌ மறைந்துள்ளேன்‌ - 3 
எத்தீங்கம்‌ என்னை அணுகாது 
தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை -2 
சத்துரு தீமை செய்ய முடியாது 


| Stay Right Under The Blood - 3 
Where The Devil Can Do Me No Harm 
No Harm No Harm No Harm-2 

And The Devil Can Do Me No Harm-2 


4. இரத்தத்தால்‌ ஜெயம்‌ இரத்தத்தால்‌ 


இரத்தத்தால்‌ ஜெயம்‌ இரத்தத்தால்‌ ஜெயம்‌ 
இரத்தத்தால்‌ ஜெயம்‌ இயேசுவின்‌ 
அல்லேலூயா அல்லேலூயா 

இரத்தத்தால்‌ ஜெயம்‌ இயேசுவின்‌ 


இயேசு ஜெயித்தார்‌ இயேசு ஜெயித்தார்‌ 
இயேசு ஜெயித்தார்‌ சாத்தானை 
அல்லேலூயா-2 

இயேசு ஜெயித்தார்‌ சாத்தானை 


சாத்தான்‌ தோற்றுப்போய்‌ சாத்தான்‌ தோற்றுப்போய்‌- 
சாத்தான்‌ தோற்றுப்போய்‌ ஓடினான்‌ 

அல்லேலூயா-2 

சாத்தான்‌ தோற்றுப்‌ போய்‌ ஓடினான்‌ 


நாமும்‌ ஜெயிப்போம்‌ நாமும்‌ ஜெயிப்போம்‌ 
நாமும்‌ ஜெயிப்போம்‌ சாத்தானை 
அல்லேலூயா-2 

நாமும்‌ ஜெயிப்போம்‌ சாத்தானை 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





என்‌ ஜிவனும்‌ 


என்‌ ஜிவனும்‌ நீர்தானே 
என்‌ துதியும்‌ நீர்தானே-2 
எனக்காக மரித்திரே 

உமக்காக வாழ்வேனே-2 


உம்மை நேசிக்கிறேன்‌ உம்மை நேசிக்கிறேன்‌ 
உம்மை சேசிக்கிறேன்‌ உம்மை நேசக்கிறேன்‌ 


என்‌ பாவங்கள்‌ பாறாமல்‌ 
உம்‌ முகத்தை மறைத்திரே 
என்‌ மீறுதல்‌ என்னாமல்‌ 
உம்‌ கிருபை அளித்தீரே - 2 
மன்னியும்‌ என்றேனே 
மறந்தேன்‌ என்றிறே-2 


நாண்‌ கலங்கின நேரங்களில்‌ 
என்‌ துனையாய்‌ நின்றிறே 
உலகம்‌ கை விட்டாலும்‌ 


நீர்‌ என்னை அனைத்தீரே - 2 
ஜெபத்தை கேட்பீரே 
கண்ணீரை துடைத்தீரே - 2 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





6. நான்‌ பாவிதான்‌ ஆனாலும்‌ 


நான்‌ பாவிதான்‌ ஆனாலும்‌ 

நீர்‌ இரத்தம்‌ சிந்தினீர்‌ 

இன்று உம்‌ பிள்ளை நான்‌ 
இயேசையா இன்று உம்‌ பிள்ளை நான்‌ 


1. கல்வாரியின்‌ மலைமீதிலே 
உம்‌ பாடுகள்‌ எனக்காகத்‌ தான்‌ (2) 
உம்‌ கை காலிலே காயமெல்லாம்‌ 
நான்‌ செய்த பாவமையா (2) 


2. கன்னங்களில்‌ வழிந்தோடிடும்‌ 
கண்ணீரும்‌ எனக்காகத்‌ தான்‌ 
உம்‌ கை காலிலே வழிந்தோடிடும்‌ 
திரு இரத்தம்‌ எனக்காகத்‌ தான்‌ 


3. மூன்றாணியால்‌ என்‌ பாவங்கள்‌ 


சுமந்து தீர்த்தீரையா 
மூன்றாம்‌ நாளில்‌ எனக்காகவே 


உயிரோடு எழுந்தீரையா 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





71. தடுமாறும்‌ கால்களை கண்டேன்‌ 


தடுமாறும்‌ கால்களை கண்டேன்‌ 
கண்கள்‌ குலமாகி போனதையா 


1. பாரமான சிலுவையென்று இரக்கி வைக்கவில்லை 
கூர்மையா ஆணி என்று புறக்கணிக்கவில்லை 
என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே 

எனக்காக ஜீவன்‌ தந்தீரே 


2. குருதி சென்று பாடுபட்டு மறுதளிக்கவில்லை 
மரணம்‌ சுழ்ந்த நேரத்திலும்‌ விட்டு கொடுக்கவில்லை 
என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே 

எனக்காக ஜீவன்‌ தந்தீரே 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





8. கல்வாரி மாமலை ஓரம்‌ 


கல்வாரி மாமலை ஓரம்‌ 
கொடூங்கோர காட்சி கண்டேன்‌ 
கண்ணில்‌ நீர்‌ வழிந்திடுதே 
எந்தன்‌ மீட்பர்‌ இயேசு அதோ 


எருசலேமின்‌ வீதிகளில்‌ 
இரத்த வெள்ளம்‌ ஓலமிட 
திருக்கோல நிந்தனையால்‌ 
உருக்குலைந்து சென்றனரே 


சிலுவை தன்‌ தோளதின்‌ மேல்‌ 
சிதறும்‌ தன்‌ வேர்வையிலே 
சிறுமை அடைந்தவராய்‌ 
நிந்தனை பல சகித்தார்‌ 


ENE CHURCH 
ர்‌ 


Pas. Kingsly Paul: +91 9841661002 





சர்வ அங்க தகனபலி 


சர்வ அங்க தகனபலி - எங்கள்‌ 

சர்வ வல்ல தேவனுக்கு 

உதடூகளின்‌ ஸ்தோத்திர பலி - எங்கள்‌ 
உன்னத நல்‌ ராஜனுக்கு - 2 
ஸ்தோத்திர பலி - 3 

நான்‌ செலுத்தும்‌ பலி - 2 


அசைவாட்டு ஜீவபலி - எங்கள்‌ 
அசைவாடூம்‌ தேவனுக்கே 

பிசைந்த மாவின்‌ ஓர்‌ மெல்லியபலி - எங்‌ 
மெல்லிய நல்‌ ராஜனுக்கே 
ஸ்தோத்திரபலி - 3 


என்‌ சமாதான ஜீவபலி - எங்கள்‌ 
சமாதான தேவனுக்கே 


கள்‌ 


இடித்து பிழிந்தே திராட்சை ரசத்தின்‌ பலி - 


நடத்திடும்‌ தேவனுக்கு - ஸ்தோத்திர பலி 


என்‌ கைகளில்‌ காணிக்கைபலி - என்னை 
வாழ வைக்கும்‌ தேவனுக்கு 

என்‌ ஆவி ஆத்ம சரீர பலி - என்னை 
ஆளுகின்ற தேவனுக்கு 

ஸ்தோத்திர பலி - 3 

நான்‌ செலுத்தும்‌ பலி - 2 


ENE CHURCH 
ர்‌ 


Pas. Kingsly Paul: +91 9841661002 





10. ஜீவனுள்ள கேவனே வாரும்‌ 


ஜீவனுள்ள தேவனே வாரும்‌ 
ஜீவ பாதையிலே நடத்தும்‌ 

ஜீவ தண்ணீர்‌ ஊறும்‌ ஊற்றிலே 
ஜீவன்‌ பெற என்னை நடத்தும்‌ 


இயேசுவே நீர்‌ பெரியவர்‌ 
இயேசுவே நீர்‌ பரிசுத்தர்‌ 
இயேசுவே நீர்‌ நல்லவர்‌ 
இயேசுவே நீர்‌ வல்லவர்‌ 


1.பாவிகள்‌ துரோகிகள்‌ ஐயா 

பாவ ஆதாம்‌ மக்களே தூயா 

பாதகர்‌ எம்‌ பாவம்‌ போக்கவே 

பாதகன்‌ போல்‌ தொங்கினீரல்லோ -(இயேசுவே நீர்‌) 


ன ஐந்து கண்ட மக்களுக்காக 
ஐந்து காயமேற்ற நேசரே 
நொந்துருகி வந்த மக்கள்‌ மேல்‌ 
நேச ஆவி வீசச்‌ செய்குவீர்‌ (இயேசுவே நீர்‌) 


. வாக்கு தத்தம்‌ செய்த கர்த்தரே 
வாக்கு மாறா உண்மை நாதனே 
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்‌ 
வல்ல ஆவி மாரி ஊற்றுமே(வீர்‌) (இயேசுவே நீர்‌) 


. நியாயத்‌ தீர்ப்பின்‌ நாள்‌ நெருங்குதே 
நேசர்‌ வரக்‌ காலமாகுதே 
மாயலோகம்‌ நம்பி மாண்டிடும்‌ 
மானிடரை மீட்க மாட்டீரோ -(இயேசுவே நீர்‌) 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





11. சிலுவையின்‌ லில்‌ 


சிலுவையின்‌ நிழலில்‌ அனுதினம்‌ அடியான்‌ 
சாய்ந்திளைப்பாரிடுவேன்‌ 


சிலுவையின்‌ அன்பின்‌ மறைவில்‌ 
கிருபையின்‌ இனிய நிழலில்‌ 
ஆத்தும நேசரின்‌ அருகில்‌ 
அடைகிறேன்‌ ஆறுதல்‌ மனதில்‌ 


பாவபாரச்‌ சுமையதால்‌ சோர்ந்தே 
தளர்ந்த என்‌ ஜீவியமே 
சிலுவையண்டை வந்ததினால்‌ 
சிறந்த சந்தோஷங்‌ கண்டதினால்‌ 
இளைப்படையாது மேலோகம்‌ 
ஏகுவேன்‌ பறந்தே வேகம்‌ 


எவ்வித கொடிய இடறுக்கும்‌ அஞ்சேன்‌ 
இயேசுவை சார்ந்து நிற்பேன்‌ 
அவனியில்‌ வியாகுலம்‌ வந்தால்‌ 
அவரையே நான்‌ அண்டிக்‌ கொண்டால்‌ 
அலைமிக மோதிடூம்‌ அந்நாள்‌ 
ஆறுதல்‌ அளிப்பதாய்ச்‌ சொன்னார்‌ 


இன்பம்‌ சுரந்திடும்‌ திருமொழிக்‌ கேட்டேன்‌ 
இன்னலகள்‌ மறந்திடுவேன்‌ ஆ..ஆ 
திருமறை இன்னிசை நாதம்‌ 
தேனிலுமினிய வேதம்‌ 

தருமெனக்கன்நத சந்தோஷம்‌ 
தீர்க்குமென்‌ இதயத்தின்‌ தோஷம்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





12. இரத்தக்‌ கோட்டைக்குள்ளே 


இரத்தக்‌ கோட்டைக்குள்ளே 
நான்‌ நுழைந்து விட்டேன்‌ 
இனி எதுவும்‌ அணுகாது 
எந்தத்‌ தீங்கும்‌ தீண்டாது 


நேசரின்‌ இரத்தம்‌ என்மேலே 
நெருங்காது சாத்தான்‌ 

பாசமாய்‌ சிலுவையில்‌ பலியானார்‌ 
பாவத்தை வென்று விட்டார்‌ 


இம்மட்டும்‌ உதவின எபினேசரே 
இனியும்‌ காத்திடுவார்‌ 

உலகிலே இருக்கும்‌ அவனை விட 
என்‌ தேவன்‌ பெரியவரே 


தேவனே ஒளியும்‌ மீட்புமானார்‌ 
யாருக்கு அஞ்சிடுவேன்‌ 

அவரே என்‌ வாழ்வின்‌ பெலனானார்‌ 
யாருக்கு பயப்படுவேன்‌ 


தாய்‌ தன்‌ பிள்ளையை மறந்தாலும்‌ 
மறவாத என்‌ நேசரே 

ஆயனைப்‌ போல நடத்துகிறீர்‌ 
அபிஷேகம்‌ செய்கின்றீர்‌ - என்னை 


மலைகள்‌ குன்றுகள்‌ விலகினாலும்‌ 
மாறாது உம்‌ கிருபை 

அனாதி சிநேகத்தால்‌ இழுத்துக்‌ கொண்டீர்‌ 
அணைத்து சேர்த்துக்‌ கொண்டீர்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





13. கல்வாரி அன்பை எண்ணிடும்‌ வேளை 


கல்வாரி அன்பை எண்ணிடும்‌ வேளை 
கண்கள்‌ கலங்கிடுதே 

கர்த்தா உம்‌ பாடுகள்‌ இப்போதும்‌ நினைத்தால்‌ 
நெஞ்சம்‌ நெகிழ்ந்திடுதே 


கெத்சமனே பூங்காவினில்‌ 
கதறி அழும்‌ ஓசை 
எத்திசையும்‌ தொனிக்கின்றதே 
எங்கள்‌ மனம்‌ திகைக்கின்றதே 
கண்கள்‌ கலங்கிடுதே 


சிலுவையில்‌ மாட்டி வதைத்தனரோ 
உம்மை செந்நிறம்‌ ஆக்கினரோ 
அன்போடு அவர்களை கண்டீரன்ரோ 
அப்பா உன்‌ மனம்‌ பெரிதே 

எம்மையும்‌ உம்மைப்‌ போல்‌ மாற்றிடவே 
உம்‌ ஜீவன்‌ தந்தீரன்றோ 

எங்களை தரைமட்டும்‌ தாழ்த்துகிறோம்‌ 
தந்துவிட்டோம்‌ அன்பின்‌ கரங்களிலே 
ஏற்று என்றும்‌ நடத்தும்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





14. நேசரே உம்‌ ப்பாதம்‌ அமர்ந்தேன்‌ 


நேசரே உம்‌ திருப்பாதம்‌ அமர்ந்தேன்‌ 
நிம்மதி நிம்மதியே 

ஆர்வமுடனே பாடித்‌ துதிப்பேன்‌ 
ஆனந்தம்‌ ஆனந்தமே 

அடைக்கலமே அதிசயமே 
ஆராதனை ஆராதனை 


உம்‌ வல்ல செயல்கள்‌ நினைத்து நினைத்து 
உள்ளமே பொங்குதைய்யா 

நல்லவரே நன்மை செய்தவரே 

நன்றி நன்றி ஐயா 

வல்லவரே நல்லவரே 

ஆராதனை ஆராதனை 


பலியான செம்மறி பாவங்கள்‌ எல்லாம்‌ 


சுமந்து தீர்த்தவரே 

பரிசுத்த இரத்தம்‌ எனக்காக அல்லோ 
பாக்கியம்‌ பாக்கியமே 

பரிசுத்தரே படைத்தவரே 


ஆராதனைஆராதனை 


எத்தனை இன்னல்கள்‌ என்வாழ்வில்‌ வந்தாலும்‌ 
உம்மைப்‌ பிரியேன்‌ ஐயா 

இரத்தமே சிந்தி சாட்சியாய்‌ வாழ்வேன்‌ 
நிச்சயம்‌ நிச்சயமே 

இரட்சரே இயேசு நாதா 

ஆராதனை ஆராதனை 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





15. பாடுவேன்‌ மகிழ்வேன்‌ கொண்டுவேன்‌ 


பாடுவேன்‌ மகிழ்வேன்‌ கொண்டூவேன்‌ 
அப்பா சமூகத்தில்‌ பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்‌ 


அக்கினி மதில்‌ நீரே ஆறுதல்‌ மழை நீரே 
இக்கட்டில்‌ துணை நீரே இருளில்‌ வெளிச்சம்‌ நீரே 
நன்றி...நன்றி...நன்றி - 2 


துயர்‌ நீக்கும்‌ மருத்துவரே என்‌ துதிக்குப்‌ பாத்திரரே 
பெலனெல்லாம்‌ நீர்தானையா என்‌ பிரியமும்‌ நீர்தானையா 


நன்றி...நன்றி...நன்றி - 2 


கல்வாரி சிலுவையினால்‌ - என்‌ சாபங்கள்‌ உடைந்ததையா 
ஆபிரகாமின்‌ ஆசீர்வாதங்கள்‌ - இந்த 

அடிமைக்கு கிடைத்ததையா 

நன்றி...நன்றி...நன்றி - 2 


இயேசுவே உம்‌ இரத்தத்தால்‌ 

என்னை நீதிமானயாய்‌ மாற்றினீரே 

பரிசுத்த ஆவி தந்து - உம்‌ அன்பை ஊற்றினீரே 
நன்றி...நன்றி...நன்றி - 2 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





16. கல்வாரி அன்பை எண்ணிடும்‌ வேளை 


கல்வாரி அன்பை எண்ணிடும்‌ வேளை 

கண்கள்‌ கலங்கிடுதே 

கர்த்தா உம்‌ பாடுகள்‌ இப்போதும்‌ நினைத்தால்‌ 
நெஞ்சம்‌ நெகிழ்ந்திடுதே 


கெத்சமனே பூங்காவினில்‌ கதறி அழும்‌ ஓசை 
எத்திசையும்‌ தொனிக்கின்றதே 

எங்கள்‌ மனம்‌ திகைக்கின்றதே 

கண்கள்‌ கலங்கிடுதே 


சிலுவையில்‌ மாட்டி வதைத்தனரோ 
உம்மை செந்நிறம்‌ ஆக்கினரோ 
அன்போடு அவர்களை கண்டீரன்ரோ 
அப்பா உன்‌ மனம்‌ பெரிதே 


எம்மையும்‌ உம்மைப்‌ போல்‌ மாற்றிடவே 
உம்‌ ஜீவன்‌ தந்தீரன்றோ 
எங்களை தரைமட்டும்‌ தாழ்த்துகிறோம்‌ 


தந்துவிட்டோம்‌ அன்பின்‌ கரங்களிலே 
ஏற்று என்றும்‌ நடத்தும்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





17. இயேசு எனக்‌ 


இயேசு எனக்கு ஜீவன்‌ தந்தாரே - 4 
துதி பாடல்‌ நான்‌ பாடி 
இயேசுவையே போற்றி 

என்றென்றும்‌ வாழ்த்திடுவேன்‌ 


அல்லேலூயா ஆமென்‌ . . . 


சமாதானம்‌ தந்தார்‌ இயேசு - 2 


புதுவாழ்வு தந்தார்‌ இயேசு - 2 


விடுதலை தந்தார்‌ இயேசு - 2 
வல்லமை தந்தார்‌ இயேசு - 2 


அபிஷேகம்‌ தந்தார்‌ இயேசு - 2 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 


# 





18. அழகானவர்‌ அருமையானவர்‌ 


அழகானவர்‌ அருமையானவர்‌ இனிமையானவர்‌ 


மகிமையானவர்‌ மீட்பரானவர்‌ - 2 
அவர்‌ இயேசு இயேசு இயேசு 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ நம்‌ மகிமையின்ராஜா 
என்றும்‌ நம்மோடிருக்கும்‌ இம்மானுவேலர்‌ 
இம்மட்டும்‌ இனிமேலும்‌ எந்தன்‌ நேசர்‌ - 2 
என்னுடையவர்‌ என்‌ ஆத்தும நேசரே 


கன்மலையும்‌ கோட்டையும்‌ துணையுமானவர்‌ 
ஆற்றித்‌ தேற்றிக்‌ காத்திடும்‌ தாயுமானவர்‌ 
என்றென்றும்‌ நடத்திடும்‌ எந்தன்‌ ராஜா - 2 
என்னுடையவர்‌ என்‌ நேச கர்த்தரே 


கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே 
நேசர்‌ இரத்தம்‌ சிந்தியே என்னை மீட்டார்‌ 
பாசத்தின்‌ எல்லைதான்‌ இயேசு ராஜா - 2 
என்னுடையவர்‌ என்‌ அன்பு இரட்சகர்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





19. இரத்தம்‌ ஜெயம்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 


இரத்தம்‌ ஜெயம்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
கல்வாரி இயேசுவின்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
காருண்ய தேவனின்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 


பாவங்கள்‌ போக்கிடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
பரிசுத்தமாக்கிடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
சாபங்கள்‌ நீக்கிடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
சமாதானம்‌ தந்திடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 


விடுதலை தருகின்ற இரத்தம்‌ ஜெயம்‌ 
வெற்றிமேல்‌ வெற்றிதரும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
பெலவீனம்‌ நீக்கிடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
பெலவானாய்‌ மாற்றிடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 


நமக்காய்‌ பரிந்து பேசும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
நாள்தோறும்‌ பாதுகாக்கும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
நீதிமானாக்கிடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 

நித்திய ஜீவன்‌ தரும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 


குற்றமில்லா இயேசுவின்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
குறைகளை போக்கிடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
விலையேறப்‌ பெற்ற இரத்தம்‌ ஜெயம்‌ 
விண்ணகம்‌ நடத்திடும்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





20. கல்வாரியின்‌ கருணையிதே 


கல்வாரியின்‌ கருணையிதே 
காயங்களில்‌ காணுதே 
கர்த்தன்‌ இயேசு பார்‌ உனக்காய்‌ 


கஷ்டங்கள்‌ சகித்தாரே 


விலையேறப்பெற்ற திருரத்தமே - அவர்‌ 
விலாவினின்றுப்‌ பாயுதே 
விலையேறப்‌ பெற்றோனாய்‌ உன்னை 


மாற்ற விலையாக ஈந்தனரே 


பொன்‌ வெள்ளியொ மண்ணின்‌ வாழ்வோ 
இவ்வன்புக்‌ கிணையாகுமோ 
அன்னையினும்‌ அன்பு வைத்தே 

தம்‌ ஜீவனை ஈந்தாரே 


சிந்தையிலே பாரங்களும்‌ 
நிந்தைகள்‌ ஏற்றவராய்‌ 
தொங்குகிறார்‌ பாதகன்‌ போல்‌ 


மங்கா வாழ்வளிக்கவே 


எந்தனுக்காய்‌ கல்வாரியில்‌ 
இந்தப்‌ பாடுகள்‌ பட்டீர்‌ 
தந்தையே உம்‌ அன்பதையே 
சிந்தித்தே சேவை செய்வேன்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





மனுஷனை நீர்‌ நினைக்கவும்‌ 
அவனை விசாரிக்கவும்‌ 
மண்ணிலன்‌ எம்மாத்திரம்‌ 


மன்னவா உம்‌ தயவே 


21. அன்பே கல்வாரி அன்பே 


அன்பே கல்வாரி அன்பே 
உம்மைப்‌ பார்க்கையிலே 
என்‌ உள்ளம்‌ உடையுதப்பா 


தாகம்‌ தாகம்‌ என்றீர்‌ 
எனக்காய்‌ ஏங்கி நின்றீர்‌ 
பாவங்கள்‌ சுமந்தீர்‌ 
எங்கள்‌ பரிகார பலியானீர்‌ 


காயங்கள்‌ பார்க்கின்றேன்‌ 
கண்ணீர்‌ வடிக்கின்றேன்‌ 
தூய திரு இரத்தமே 
துடிக்கும்‌ தாயுள்ளமே 


அணைக்கும்‌ கரங்களிலே 
ஆணிகளா சுவாமி? 
நினைத்து பார்க்கையிலே 
நெஞ்சம்‌ உருகுதய்யா 


நெஞ்சிலே ஓர்‌ ஊற்று 

நதியாய்‌ பாயுதைய்யா 
மனிதர்கள்‌ மூழ்கணுமே - எல்லா 
மறுரூபம்‌ ஆகணுமே 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





22. மாறிடா எம்மா நேசரே 


மாறிடா எம்மா நேசரே 

ஆ மாறாதவர்‌ அன்பென்‌ நாளுமே 
கல்வாரி சிலுவை மீதிலே 
காணுதே இம்‌ மா அன்பிதே 


என்‌ இயேசுவின்‌ மகா அன்பிதே 
அதின்‌ ஆழம்‌ அறியலாகுமோ 
இதற்கிணையேதும்‌ வேறில்லையே 
இணையேதும்‌ வேறில்லையே 


உள்ளத்தால்‌ அவரைத்‌ தள்ளினும்‌ 
தம்‌ உள்ளம்‌ போல நேசித்ததினால்‌ 
அல்லல்‌ யாவும்‌ அகற்றிடவே 

ஆதி தேவன்‌ பலியானாரே 


பாவியாக இருக்கையிலே 

அன்பாய்ப்‌ பாரில்‌ என்னைத்‌ தேடி வந்தாரே 
கல்வாரி சிலுவை மீதிலே 

காணுதே இம்மா அன்பிதே 


பயமதை நீக்கிடுமே 

யாவும்‌ பாரினில்‌ சகித்திடவே 
அது விசுவாசம்‌ நாடிடூமே 
அன்பு ஒருக்காலும்‌ ஒழியாதே 


நியாய விதி தினமதிலே 

நீயும்‌ நிலையாகும்‌ தைரியம்‌ பெறவே 
பூரணமாய்‌ அன்பு பெருக 
புண்ணியரின்‌ அன்பு வல்லதே 


ஆவியால்‌ அன்பைப்‌ பகர்ந்திட - தூய 
தேவனின்‌ விண்சாயல்‌ அணிய 
ஆவியாலே அன்பைச்‌ சொரிந்தார்‌ 
ஆவலாய்‌ அவரைச்‌ சந்திக்க 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





23. என்‌ அன்பே என்‌ அன்பே 


என்‌ அன்பே என்‌ அன்பே 
என்‌ அன்பே என்‌ அன்பே-2 


உந்தன்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்தில்நான்‌ உம்மை பார்க்கணும்‌ 
உந்தன்‌ முகத்தைப்‌ பார்த்து நான்‌ உம்மை ரசிக்கணும்‌ 


பாவியைப்‌ போல தூரத்தில்‌ நின்று பார்த்திட விரும்பவில்லை 
பிள்ளையைப்போல உம்மிடம்‌ வந்து பேசிட விரும்புகிறேன்‌ 


மகனாய்‌ வந்து மடியில்தவழ்ந்து நேசம்‌ மகிழ்ந்திடுவேன்‌ 
முத்தங்கள்‌ தந்து பாசத்தைக்‌ காட்டி பரவசமடைந்திடுவேன்‌ 


வாரினால்‌ அடிபட்டூ முள்முடி சுமந்த உம்‌ அன்பை 
எண்ணுகிறேன்‌ 

துரோகியாய்‌ இருந்த என்னையும்‌ நேசித்த உம்‌ அன்பை 
பாடுகிறேன்‌ 


நீர்‌ பேசிடும்‌ எல்லா காரியம்‌ விட்டு முற்றும்‌ விலகிடுவேன்‌ 
உம்‌ அறைக்குள்‌ வந்து அருகில்‌ உம்மோடு இரகசியம்‌ 
பேசிடுவேன்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





24. பலிபீடத்தில்‌ என்னை பரனே 


பலிபீடத்தில்‌ என்னை பரனே 
படைக்கிறேனே இந்த வேளை 
அடியேனை திருச்சித்தம்‌ போல 
ஆண்டு நடத்திடூவீர்‌ 


கல்வாரியின்‌ அன்பினையே 
கண்டு விரைந்தோடி வந்தேன்‌ 
கழுவும்‌ உம்‌ திரு இரத்தத்தாலே 
கறை நீங்க இருதயத்தை 


நீரன்றி என்னாலே பாரில்‌ 
ஏதும்‌ நான்‌ செய்திட இயலேன்‌ 
சேர்ப்பீரே வழுவாது என்னை 
காத்துமக்காய்‌ நிறுத்தி 


ஆவியோடாத்மா சரீரம்‌ 

அன்பரே உமக்கென்றும்‌ தந்தேன்‌ 
ஆலய மாக்கியே இப்போ 
ஆசீர்வதித்தருளும்‌ 


சுயமென்னில்‌ சாம்பலாய்‌ மாற 
சுத்தாவியே அனல்‌ மூட்டும்‌ 
ஜெயம்‌ பெற்று மாமிசம்‌ சாக 
தேவா அருள்‌ செய்குவீர்‌ 


ENE CHURCH 
ர்‌ 


Pas. Kingsly Paul: +91 9841661002 





25. மனதுருகும்‌ தெய்வமே இயேசையா 


மனதுருகும்‌ தெய்வமே இயேசையா 
உம்மை மனதார துதிப்பேன்‌ ஸ்தோத்தரிப்பேன்‌ 
நீர்‌ நல்லவர்‌ சர்வ வல்லவர்‌ 


உம்‌ இரக்கத்திற்கு முடிவே இல்லை 
உம்‌ அன்பிற்கு அளவே இல்லை 
அவை காலை தோறும்‌ புதிதாய்‌ இருக்கும்‌ 


மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு 
துக்கங்களை சுமந்து கொண்டீர்‌ - ஜயா 


எங்களுக்கு சமாதானம்‌ உண்டு பண்ணும்‌ தண்டனையோ 
உம்மேலே விழுந்ததையா - ஜயா 


சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்துகொண்டு 
சிலுவையிலே வெற்றி சிறந்தீர்‌ - ஜயா 


எங்களது மீறுதலால்‌ காயப்பட்டீர்‌ நொறுக்கப்பட்டீர்‌ 
தழும்புகளால்‌ சுகமானோம்‌ - உந்தன்‌ 


தேடிவந்த மனிதர்களின்‌ தேவைகளை அறிந்தவராய்‌ 
தினம்‌ தினம்‌ அற்புதம்‌ செய்தீர்‌ - ஜயா 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





26. இயேசுவின்‌ பின்னால்‌ நான்‌ செல்வேன்‌ 


இயேசுவின்‌ பின்னால்‌ நான்‌ செல்வேன்‌ 
திரும்பி பார்க்க மாட்டேன்‌ 

சிலுவையே முன்னால்‌ உலகமே பின்னால்‌ 
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே 

என்றும்‌ விடுதலையே 


1. உலகத்தின்‌ பெருமை செல்வத்தின்‌ பற்று 
எல்லாம்‌ உதவி விடடேன்‌ 

உடல்‌ பொருள்‌ ஆவி உடைமைகள்‌ யாவும்‌ 
ஒப்புக்‌ கொடுத்து விட்டேன்‌ 

நான்‌ அவர்‌ ஆலயம்‌ எனக்குள்ளே இயேசு 
என்ன நடந்தாலும்‌ எவ்வேளையிலும்‌ 
எப்போதும்‌ துதித்திடுவேன்‌ 


2. வேதனை நெருக்கம்‌ இன்னல்கள்‌ இடர்கள்‌ 
எதுவும்‌ பிரிக்காது 

வெற்றி வேந்தன்‌ என்‌ இயேசுவின்‌ அன்பால்‌ 
முற்றிலும்‌ ஜெயம்‌ பெறுவேன்‌ 

நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ 
வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ 

பிரிக்கவே முடியாது 


3. அகிலமெங்கிலும்‌ ஆண்டவன்‌ இயேசு 
ஆட்சி செய்திடணும்‌ 

ஆவியில்‌ நிறைந்து சத்தியம்‌ பேசும்‌ 
சபைகள்‌ பெருகிடணும்‌ 

என்‌ சொந்த தேசம்‌ இயேசுவுக்கே 
இயேசுதான்‌ வழி என்கிற முழக்கம்‌ 
எங்கும்‌ கேட்கணுமே 


4. பழையன கடந்தன்‌ புதியன புகுந்தன 

பரலோக குடிமகன்‌ நான்‌ 

மறுரூபமாகி மணவாளன்‌ இயேசுவை 

முகமுகமாய்‌ காண்பேன்‌ 

இதயமெல்லாம்‌ ஏங்குதையயா 

இயேசுவே உந்தன்‌ அன்பு நதியிலே 

எந்நாளும்‌ நீந்தணுமே 

ENE CHURCH 28 Pas. Kingsly Paul: +91 9841661002 
4 





27. பிசாசானவன்‌ தோற்று போனவன்‌ 


1. பிசாசானவன்‌ தோற்று போனவன்‌ 
சிலுவையில்‌ அவன்‌ தலை நசுங்கினது 2 
வல்லமையும்‌ அதிகாரமும்‌ நம்‌ கையிலே 2 
சிலுவையில்‌ இயேசு நமக்கு தந்தார்‌. 


2. பிசாசானவன்‌ காலின்‌ கீழே 

தேவ பிள்ளை மேல்‌ அவனுக்கு அதிகாரம்‌ இல்லை 2 
ஒன்று சேர்ந்து நாம்‌ இயேசுவை துதிக்கும்‌ போது 
அவன்‌ கிரியைகளை நாம்‌ அழித்திடலாம்‌. 


3. பிசாசானவன்‌ பொய்யன்‌ தானே 
அவனின்‌ வார்த்தைகள்‌ நம்ப வேண்டாம்‌ 2 
சத்திய ஆவி நமக்குள்ளே 2 

சகலமும்‌ போதித்து நடத்துவார்‌. 


4. ஆவியானவர்‌ என்‌ மேலே இருக்கிறார்‌ 
அனுதினமும்‌ என்னை நடத்திடுவார்‌ 2 
பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே 2 
அனைத்திட யாராலும்‌ முடியாது. 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





28. போதுமானவரே புதுமையானவரே 


போதுமானவரே புதுமையானவரே 
பாதுகாப்பவரே என்‌ பாவம்‌ தீர்ப்பவரே 
ஆராதனை (2) ஆயுளெல்லாம்‌ ஆராதனை 


எனக்காக தண்டிக்கபட்டீரே அதனால்‌ நான்‌ மன்னிக்கபட்டேன்‌ 
எனக்காகக்‌ காயபட்டீரே அதனால்‌ நான்‌ சுகம்‌ பெற்று 
கொண்டேன்‌ 


எனக்காக புறக்கணிக்கபட்டீர்‌ அதனால்‌ நான்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளபட்டேன்‌ எனக்காக அவமானமடைந்து - உம்‌ 
மகிமையிலே பங்கு பெறச்‌ செய்தீர்‌ - உமக்கு 


பாவங்கள்‌ சுமந்ததனால்‌ - நான்‌ நீதிமானாய்‌ மாற்றபட்டேன்‌ - 
நீர்‌ மரணத்தை நீர்‌ ஏற்று கொண்டதால்‌ - நான்‌ ஜீவனை 
பெற்றுக்‌ கொண்டேன்‌. 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





29. உள்ளமெலலாம்‌ உருகுதையோ 


1.உள்ளமெல்லாம்‌ உருகுதையோ 
உத்தமனை நினைக்கையிலே 
உம்மை அல்லால்‌ வேறே தெய்வம்‌ 
உண்மையாய்‌ இங்கில்லையே 
கள்ளனென்றும்‌ தள்ளிடாமல்‌ 
அள்ளி என்னை அணைத்தவா 
சொல்லடங்கா நேசத்தாலே உம்‌ 
சொந்தமாக்கிக்‌ கொண்டீரே 


2. எத்தன்‌ என்னை உத்தமனாக்க 
சித்தம்‌ கொண்டீர்‌ என்‌ இயேசையா 
எத்தனையோ துரோகம்‌ நான்‌ செய்தேன்‌ 
அத்தனையும்‌ நீர்‌ மன்னித்தீர்‌ 
இரத்தம்‌ சிந்தி வைத்தேனே நான்‌ 
அத்தனையும்‌ என்‌ பாவமல்லோ 
கர்த்தனே உம்‌ அன்புக்கீடாய்‌ 
நித்தம்‌ செய்வேன்‌ உம்‌ சேவையே 


. மேக மீதில்‌ இயேசு ராஜன்‌ 
வேகம்‌ தோன்றும்‌ நாளொன்றோ 
லோக மீதில்‌ காத்திருப்போர்‌ 
ஏக்கமெல்லாம்‌ தீர்ந்திட 
தியாக ராஜன்‌ ஏசுவை நான்‌ 
முகமுகமாய்‌ தரிசிக்க 
ஆவலோடு ஏங்கும்‌ தாசன்‌ 
சோகம்‌ நீங்கும்‌ நாள்‌ என்றோ? 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





30. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன்‌ 


இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன்‌ 

அவர்‌ இரத்தத்தாலே கழுவப்பட்டவன்‌ 
எனக்கென்று எதுவுமில்ல 

இப்பூமி சொந்தமில்ல 

எல்லாமே இயேசு.....என்‌ இயேசு 
எல்லாம்‌ இயேசு இயேசு இயேசு 


1. பரலோகம்‌ தாய்‌ வீடு 
அதைத்‌ தேடி நீ ஓடு 

ஒருவரும்‌ அழிந்து போகமலே 
தாயகம்‌ வர வேண்டும்‌ தப்பாமலே 


2. அந்தகார இருளினின்று 

ஆச்சரிய ஒளிக்கழைத்தார்‌ 

ஆழைத்தவர்‌ புண்ணியங்கள்‌ அறிவித்திட 
அடிமையை தெரிந்தெடுத்தார்‌ - இந்த 


3. பாடுகள்‌ அநுபவிப்பேன்‌ 


பரலோக தேவனுக்காய்‌ 
கிறிஸ்துவின்‌ மகிமை வெளிப்படும்‌ நாளில்‌ 
களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன்‌ - நான்‌ 


4. இலாபமான அனைத்தையுமே 
நஷ்டமென்று கருதுகின்றேன்‌ 

இயேசுவை அறிகின்ற தாகத்தினால்‌ 
எல்லாமே இழந்து விட்டேன்‌ - நான்‌ 


த. பின்னானவை மறந்தேன்‌ 
முன்னானவை நாடினேன்‌ 

என்‌ நேசர்‌ தருகின்ற பரிசுக்காக 
இலக்கை நோக்கித்‌ தொடருகின்றேன்‌ 


6. நீதியை விரும்புகிறேன்‌ 
அக்கிரமம்‌ வெறுக்கிறேன்‌ 
ஆனந்த தைல அபிஷேகத்தால்‌ 
அனுதினம்‌ நிரம்புகிறேன்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





31. இயேசுவே என்‌ தெய்வமே 


இயேசுவே என்‌ தெய்வமே 
என்மேல்‌ மனமிரங்கும்‌ 


நான்‌ பாவம்‌ செய்தேன்‌ 

உம்மை நோகச்‌ செய்தேன்‌ 

உம்மைத்‌ தேடாமல்‌ வாழ்ந்து வந்தேன்‌ 
என்னை மன்னியும்‌ தெய்வமே 


உம்மை மறுதலித்தேன்‌ 

பின்‌ வாங்கிப்‌ போனேன்‌ 

உம்‌ வல்லமை இழந்தேனையா 
என்னை மன்னியும்‌ தெய்வமே 


முள்முடி தாங்கி 
ஐயா காயப்பட்டீர்‌ 
நீர்‌ எனக்காக பலியானீர்‌ 


உம்‌ இரத்தத்தால்‌ கழுவிவிடூம்‌ 


துன்ப வேளையில்‌ மனம்‌ துவண்டுபோனேன்‌ 
உம்மை நினையாது தூரப்போனேன்‌ 
என்னை மன்னியும்‌ தெய்வமே 

இந்த ஒருவிசை மன்னியும்‌ 


அநியாயம்‌ செய்தேன்‌ 

கடும்‌ கோபம்‌ கொண்டேன்‌ 

பிறர்‌ வாழ்வைக்‌ கெடுத்தேனையா 
என்னை மன்னியும்‌ தெய்வமே 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





32. கல்வாரி சிநேகம்‌ கரைச்‌ ம்‌ என்னை 


கல்வாரி சிநேகம்‌ கரைத்திடும்‌ என்னை 
கல்மனம்‌ மாற்றி கரைந்தோட செய்யும்‌ (2) 


1. காலங்கள்‌ தோறும்‌ காவலில்‌ உள்ளோர்‌ 
காணட்டும்‌ உம்மை களிப்போடு என்றும்‌ 
குருசதின்‌ இரத்தம்‌ குரல்‌ கொடுக்கட்டும்‌ 
கும்பிடுவோரை குணமாக்கும்‌ வேதம்‌ 


2. இருண்டதோர்‌ வாழ்வில்‌ இன்னமும்‌ வாழ்வோர்‌ 
இனியாவது உம்‌ திருமுகம்‌ காண 

நாதா உம்‌ சிநேகம்‌ பெருகட்டும்‌ என்னில்‌ 

என்னை காணுவோர்‌ உம்மை காணட்டும்‌ 


3. அற்பமான வாழ்வு அற்புதமாய்‌ மாற 
அனைத்தையும்‌ தந்தேன்‌ ஆட்கொள்ளும்‌ தேவா 
நான்‌ சிறுகவும்‌ நீர்‌ பெருகவும்‌ 

தீபத்தின்‌ திரியாய்‌ எடுத்தாட்கொள்ளும்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





33. என்‌ நேசர்‌ நீர்தானையா 


என்‌ நேசர்‌ நீர்தானையா 
நேசிக்கின்றேன்‌ உம்மைத்தானையா 


எனது ஆன்மா உம்மை நினைத்து 

எந்நாளும்‌ ஏங்குதையா 

எந்தன்‌ படுக்கையிலும்‌ உம்மை நினைக்கின்றேன்‌ 
நடூ ராவிலும்‌ தியானிக்கின்றேன்‌ 


உமது இரத்தத்தால்‌ என்னை மீட்டீர்‌ 

நன்றி இயேசையா 

உந்தன்‌ அன்பாலே எந்தன்‌ உள்ளம்‌ கவர்ந்தீர்‌ 
இனி நான்‌ அல்ல எல்லாம்‌ நீரே 


துன்பமோ துயரமோ வேதனையோ 
உம்மை விட்டுப்‌ பிரிப்பதில்லை 
உயிருள்ளவரை உம்மைத்தான்‌ நேசிப்பேன்‌ 
வேறெதற்கும்‌ (நான்‌) அடிமைப்படேன்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





34. இயேசு இயேசு இயேசு ராஜாவே 


இயேசு இயேசு இயேசு இராஜாவே-4 
இயேசு இயேசு இயேசு இயேசு இயேசு இராஜாவே-2 


துதித்து துதித்து துதித்து பாடுவோம்‌-4 - 
துதித்து துதித்து துதித்து துதித்து துதித்து பாடுவோம்‌-2 


நன்றி நன்றி நன்றி இயேசுவே - 4 
நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே 


ஆடி பாடி நடனமாடூவோம்‌ - 4 
பாடி பாடி பாடி பாடி நடனமாடுவோம்‌-2 


இரத்தம்‌ இரத்தம்‌ இரத்தம்‌ ஜெயமே - 4 
இரத்தம்‌ ஜெயம்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ இரத்தம்‌ ஜெயமே - 2 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





35, அன்பே என்‌ இயேசுவே ஆருயிரே 


அன்பே என்‌ இயேசுவே ஆருயிரே 
ஆட்கொண்ட என்‌ தெய்வமே 


1. உம்மை நான்‌ மறவேன்‌ 
உமக்காய்‌ வாழ்வேன்‌ 


2. வாழ்வோ சாவோ 
எதுதான்‌ பிரிக்க முடியும்‌ 


3.  தாயைப்போல்‌ தேற்றினீர்‌ 
தந்தை போல்‌ அணைத்தீர்‌ 


4. உம்‌ சித்தம்‌ நான்‌ செய்வேன்‌ 
அதுதான்‌ என்‌ உணவு 


5. இரத்தத்தால்‌ கழுவினீர்‌ 
இரட்சிப்பால்‌ உடுத்தினீர்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





36. ஒப்புக்‌ கொடுூச்‌ 


ஓப்புக்‌ கொடுத்தீர்‌ ஐயா 
உம்மையே எனக்காக 
உலகின்‌ இரட்சகரே 
உன்னத பலியாக 


1. எங்களை வாழவைக்க 
சிலுவையில்‌ தொங்கினீர்‌ 
நோக்கிப்‌ பார்த்ததினால்‌ 
பிழைத்துக்‌ கொண்டோம்‌ ஐயா 


2. நித்திய ஜீவன்‌ பெற 
நீதிமானாய்‌ மாற 

ஜீவன்‌ தரும்‌ கனியாய்‌ 

சிலுவையில்‌ தொங்கினீர்‌ 


3. சுத்திகரித்தீரே 
சொந்த ஜனமாக 
உள்ளத்தில்‌ வந்தீர்‌ ஐயா 


உமக்காய்‌ வாழ்ந்திட 


4. பாவத்திற்கு மரித்து 
நீதிக்கும்‌ பிழைத்திட 

உம்‌ திரு உடலிலே 

என்‌ பாவம்‌ சுமந்தீர்‌ ஐயா 


5. மீட்கும்‌ பொருளாக 
உம்‌ இரத்தம்‌ தந்தீர்‌ ஐயா 
சாத்தானை தோற்கடித்து 
சாவையும்‌ வென்றீர்‌ ஐயா 


6. என்னையே தருகிறேன்‌ 
ஜீவபலியாக 

உகந்த காணிக்கையாய்‌ 
உடலைத்‌ தருகிறேன்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





37. அப்பா உம்‌ பாதம்‌ அமர்ந்துவிட்டேன்‌ 


அப்பா உம்‌ பாதம்‌ அமர்ந்துவிட்டேன்‌ 
அன்பின்‌ தகப்பன்‌ நீர்தானைய்யா 
செய்த பாவங்கள்‌ கண்முன்னே 
வருந்துகிறேன்‌ நான்‌ கண்ணீரோடு 


என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும்‌ 
கல்வாரி இரத்தத்தாலே 

நான்‌ பனியை போல வெண்மையாவேன்‌ 
முற்றிலும்‌ வெண்மையாவேன்‌ 


இயேசையா (நன்றி)- 4 


துணிகரமாய்‌ நான்‌ தவறு செய்தேன்‌ 
துணிந்து பாவம்‌ செய்தேன்‌ 

நோக்கி பார்க்க பெலன்‌ இல்லையே 
தூக்கி நிறுத்தும்‌ என்‌ தெய்வமே 


கிழக்கு மேற்கு உள்ள தூரம்‌ 

உந்தன்‌ இரக்கம்‌ உயர்ந்ததய்யா 
இல்லையே எல்லை உம்‌ அன்பிற்கு - 
இரக்கத்தின்‌ செல்வந்தர்‌ நீர்தானைய்யா 


என்‌ குற்றங்கள்‌ நீர்‌ நினைவு கூர்ந்தால்‌ 
உம்‌ முன்னே நிற்க முடியாதைய்யா 
தகப்பன்‌ மகனை மன்னிப்பதுபோல்‌ 
மன்னிக்கும்‌ நீர்தானைய்யா 


முள்முடி கிரீடம்‌ பார்க்கிறேன்‌ 
முகமெல்லாம்‌ இரத்தம்‌ காண்கின்றேன்‌ 
ஜீவன்‌ தந்தல்லோ மீட்டீரைய்யா 
தேவனே நான்‌ என்ன சொல்வேன்‌ 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





38. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்‌ 





இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டேன்‌ 
மீட்க்கப்பட்டேன்‌ திருரத்தத்தால்‌ 
௮லகையின்‌ பிடியினின்று 


இரத்தம்‌ ஜெயம்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ 
இயேசுகீறிஸ்துவின்‌ இரத்தம்‌ ஜெயம்‌ - 2 


. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார்‌ 
சிந்தப்பட்ட தீரு இரத்தத்தால்‌ - 2 
பாவம்‌ செய்யாத ஒரு மகனைப்‌ போல 
பார்க்கின்றார்‌ பரமபிதா 


2. என்‌ சார்பில்‌ தேவனை நோக்கி 
தொடர்ந்து கூப்பிடும்‌ இரத்தம்‌ - 2 
அருள்நிறைந்த இறை அரியனையை 
துணிவுடன்‌ அனுகீச்‌ செல்வோம்‌ - 2 


3. போர்க்கவசம்‌ என்‌ தலைகவசம்‌ 
இயேசுவின்‌ திருரத்தமே - 2 
தீய ஆவி (யும்‌) அணுகாது 
தீங்கிழைக்க முடியாது (எந்த) - 2 


4. சுத்திகரிக்கும்‌ தூய்மையாக்கும்‌ 
வாழ்நாளெல்லாம்‌ தினமும்‌ - 2 
நன்மையான காரியங்கள்‌ 
நமக்காய்‌ பரிந்து பேசும்‌ - 2 


5. சாவுக்கேதுவான கிரியை நீக்கி 
பரிசுத்தமாக்கும்‌ இரத்தம்‌ 
ஜீவனுள்ள தேவனுக்கு 
ஊழியம்‌ செய்வதற்கு 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ய 





3௦9. கேவா என்‌ நீர்‌ என்னை? 


தேவா ஏன்‌ நீர்‌ என்னை? 
நேசித்து மரிக்க உலகில்‌ வந்தீர்‌ 
இவ்வளவாய்‌ அன்பு கூர்ந்தீர்‌ 
பெற நான்‌ பாத்திரனே இல்லை 


உம்மைவிட்டு தூரப்போனன்‌ 

நன்கு அறிந்தும்‌ தவறு செய்தேன்‌ 

என்‌ நினைவுகள்‌ அனைத்தையும்‌ அறிந்திர்‌ என்றும்‌ 
என்‌ வழிகள்‌ அனைத்தையும்‌ தெரிந்தீர்‌ என்றும்‌ 


என்னை நேசீத்திரே 
அன்பாய்‌ அனைத்திட்டீரே 
அன்பு இயேசு என்‌ ஆறுதலே (4) 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





40. என்னை நேசிக்கின்றாயா? 


என்னை நேசிக்கின்றாயா? 

என்னை நேசிக்கின்றாயா? 

கல்வாரி காட்சியை கண்ட பின்னும்‌ 
நேசியாமல்‌ போவாயா? 


வானம்‌ பூமி படைத்திருந்தும்‌ -வாடினேன்‌ உன்னை 
இழந்ததினால்‌ 

தேடி மீட்டிட பிதா அனுப்பியதால்‌ 

ஓடி வந்தேன்‌ மானிடனாய்‌ 


பாவம்‌ பாரா பரிசுத்தர்‌ நான்‌ 

பாவி உன்னை அழைக்கின்றேன்‌ பார்‌ 
உன்பாவம்‌ யாவும்‌ சுமப்பென்‌ நான்‌ 
பாதம்‌ தன்னில்‌ இளைப்பாற வா 


பாவத்தின்‌ அகோரத்தை பார்‌ 
பாதகத்தின்‌ முடிவினை பார்‌ 
பரிகாச சின்னமாய்‌ சிலுவையிலே 
பலியானேன்‌ பாவி உனக்காய்‌ 


உம்மை நேசிக்கின்றேன்‌ நான்‌ 
உம்மை நேசிக்கின்றேன்‌ நான்‌ 
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும்‌ 
நேசியாமல்‌ இருப்பேனோ? 


ENE CHURCH Pas. Kingsly Paul: +91 9841661002 
ர்‌ 





